ஓ ட 
111. இலாமை 

ஞானஸ்நானம்‌ என்பது விசுவாசத்தின்‌ கிரியை (செயல்பாடூ) - வாட்ச்மேன்‌ நீ. 
ஞானஸ்நானம்‌ என்பது பொது அர்ப்பணத்தின்‌ அடையாளம்‌. 


1. ஞானஸ்நானத்தின்‌ படிகள்‌ 


தண்ணீரில்‌ நிற்பது - மரணத்தைக்‌ குறிக்கிறது, தண்ணீரில்‌ மூழ்குதல்‌ - அடக்கம்‌ 
பண்ணுதல்‌, தண்ணீரிலிருந்து எழுதல்‌ - உயிர்த்தெழுதல்‌. 


பாப்டோ (Bapறt௦) என்ற கிரேக்க வார்த்தையின்‌ பொருள்‌ மூழ்குதல்‌ என்பதாகும்‌. 
பாப்டோ* இஸ்‌ (Bapறt௦ + i) இது தண்ணீரின்‌ உள்ளே என பொருள்படும்‌. 


பாப்டோ (188110) - மூழ்குதல்‌ - ஒரு திரவத்தினுள்‌ ஒருபொருளை முற்றிலுமாக மூழ்கவைத்து 
வெளியே எடுத்தல்‌. 


பாப்டிஷோ (881120) என்பது ஒரு பொருளை முற்றிலுமாக தண்ணீரிலே மூழ்கடித்தல்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ மூன்று இடங்களில்‌ பாப்டோ (88010) என்ற வார்த்தை பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

முதலாவது, லூக்கா 16:24. அப்பொழுது அவன்‌: தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர்‌ எனக்கு 
இரங்கி, லாசரு தன்‌ விரலின்‌ நுனியைத்‌ தண்ணீரில்‌ தோய்த்து, என்‌ நாவைக்‌ 
குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்பவேண்டும்‌; இந்த அக்கினிஜுவாலையில்‌ 
வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான்‌. 

இரண்டாவது, யோவான்‌ 13:26. இயேசு பிரதியுத்தரமாக: நான்‌ இந்தத்‌ துணிக்கையைத்‌ 
தோய்த்து எவனுக்குக்‌ கொடுப்பேனோ, அவன்தான்‌ என்று சொல்லி, துணிக்கையைத்‌ 
தோய்த்து, சீமோன்‌ குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்குக்‌ கொடுத்தார்‌. 

மூன்றாவது, வெளி 19:13. இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; 
அவருடைய நாமம்‌ தேவனுடைய வார்த்தை என்பதே. 

ஞானஸ்நானமானது பாவம்‌ மன்னிக்கப்பட்டு மணம்‌ திரும்பி அபைவமுடையவர்களுக்கு ஒரு 
வெளிப்படையான அடையாளமும்‌ உறுதிப்பாடுமரயிருக்கிறது. 


ஞாரனஸ்நானணமரனத உள்ளான மரைஷனில்‌ உண்டான மறுரூயத்தினற்‌ வெளியரங்காமான 
முத்திரையாக இருக்கிறது. 


ஞானஸ்நானத்தின்‌ மூலம்‌ சுவிஷேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய இருதயம்‌ 
ஆயத்தம்‌ ஆக்கப்பட்டதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின்‌ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய்‌ 
இந்த வெளிப்படையான அடையாளத்தின்‌ மூலம்‌ உள்ளான நீதியை நிறைவேற்றினார்‌. 

2. ஞாளஸ்நாளத்திள்‌ வ௱ககள்‌ 

1. மோசேயின்‌ ஞானஸ்நானம்‌. 

2. யோவான்ஸ்நானனால்‌ கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம. 


3. அக்கினி ஞானஸ்நானம்‌. 


3 


. இயேசு கொடுத்த ஞானஸ்நானம்‌. 


5. பாடுகளின்‌ ஞானஸ்நானம்‌. 


6. இயேசுகிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானம்‌. 
7. பரிசுத்தாவியின்‌ ஞானஸ்நானம்‌. 


8. விசுவாசிகளுடைய ஞானஸ்நானம்‌. 


1. மோட்சயிள்‌ ஞானஸ்நானம்‌. 

மோசேயின்‌ மூலமாய்‌ செங்கடலுக்குள்ளாக பெற்ற ஞானஸ்நானம்‌ 

இப்படியிருக்க சகோதரரே, நீங்கள்‌ எவைகளை அறியவேண்டுமென்றிருக்கிறேனென்றால்‌; 
நம்முடைய பிதாக்களெல்லாரும்‌ மேகத்துக்குக்‌ கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ சமுத்திரத்தின்‌ 
வழியாய்‌ நடந்துவந்தார்கள்‌. 

எல்லாரும்‌ மேசேக்குள்ளாக மேகத்தினாலும்‌ சமுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌.(1 கொரி 10:1-2) 


2. 8யவாள்ஸ்நாளகளால்‌ கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம்‌. 


யோவான்‌ தனக்குப்பின்‌ வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில்‌ விசுவாசிகளாயிருக்கவேண்டும்‌ 
என்று ஜனங்களுக்குச்‌ சொல்லி, மனந்திரும்புதலுக்கென்று ஜலத்தினால்‌ ஞானஸ்நான௩ங! 
கொடுத்தான்‌. 


இயேசுவும்‌ கலிலேயாவைவிட்டு யோர்தானுக்கு அருகே சென்று அவனிடத்தில்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்‌. 

யோவான்ஸ்நானனிடத்தில்‌ வந்து ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை 
அறிக்கையிட்டு ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

ஞானஸ்நானம்‌ என்பது தேவனால்‌ நியமிக்கப்பட்ட தேவ நதியாகும்‌. 

மனந்திரும்புதலுக்கென்று நான்‌ ஜலத்தினால்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுக்கிறேன்‌; 
எனக்குப்பின்‌ வருகிறவரோ என்னிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌, அவருடைய பாதரட்சைகளைச்‌ 
சுமக்கிறதற்கு நான்‌ பாத்திரன்‌ அல்ல; அவர்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌ அக்கினியினாலும்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌. 

தூற்றுக்கூடை அவர்‌ கையில்‌ இருக்கிறது; அவர்‌ தமது களத்தை நன்றாய்‌ விளக்கி, தமது 
கோதுமையைக்‌ களஞ்சியத்தில்‌ சேர்ப்பார்‌; பதரையோ அவியாத அக்கினியினால்‌ சுட்டெரிப்பார்‌ 
என்றான்‌. 

அப்பொழுது யோவானால்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு இயேசு கலிலேயாவைவிட்டு 
யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில்‌ வந்தார்‌. 

யோவான்‌ அவருக்குத்‌ தடை செய்து: நான்‌ உம்மாலே ஞானஸ்நானம்‌ 
பெறவேண்டியதாயிருக்க, நீர்‌ என்னிடத்தில்‌ வரலாமா என்றான்‌. 


இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும்‌ 
நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார்‌. அப்பொழுது அவருக்கு 
இடங்கொடுத்தான்‌. (மத்‌ 3: 11-14) 

யோவானுடைய உபதேசத்தைக்‌ கேட்ட ஆயக்காரர்‌ முதலான சகல ஜனங்களும்‌ அவனாலே 
ஞானஸ்நானம்‌ பெற்று, தேவன்‌ நதிபரர்‌ எண்று அறிக்கையிட்டரார்கள்‌. 

பரிசேயரும்‌ நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம்‌ பெறாமல்‌ தங்களுக்குக்‌ 
கேடுண்டாகத்‌ தேவனுடைய ஆலோசனையைக்‌ தள்ளிவிட்டார்கள்‌. (லூக்கா 7:29-30) 

யோவான்‌ வனாந்தரத்தில்‌ ஞானஸ்நானங்கொடுத்து, பாவமனனிப்புக்கென்று 
மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தைக்குறித்துப்‌ பிரசங்கம்பண்ணிக்கொணடிருந்தான்‌. 
அப்பொழுது யூதேயா தேசத்தார்‌ அனவைரும்‌ எருசலேம்‌ நகரத்தார்‌ யாவரும்‌, 
அவனிடத்திற்குப்போய்‌, தங்கள்‌ பாவங்களை அறிக்கையிட்டு, யோர்தான்‌ நதியில்‌ அவனால்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌.(மாற்கு 1:4-5) 


சாலிம்‌ ஊருக்குச்‌ சமீபமான அயினோன்‌ என்னும்‌ இடத்திலே தண்ணீர்‌ 
மிகுதியாயிருந்தபடியினால்‌, யோவானும்‌ அங்கே ஞானஸ்நானங்கொடுத்துவந்தான்‌; ஜனங்கள்‌ 
அவனிடத்தில்‌ வந்து ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. (யோவான்‌ 3:23) 

அப்பொழுது அவன்‌: அப்படியானால்‌ நீங்கள்‌ எந்த ஞானஸ்நானம்‌ பெற்றீர்கள்‌ என்றான்‌. 
அதற்கு அவர்கள்‌: யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானம்‌ பெற்றோம்‌ என்றார்கள்‌. 

அப்பொழுது பவுல்‌: யோவான்‌ தனக்குப்பின்‌ வருகுறவராகிய கிறிஸ்து இயேசுவில்‌ 
விசுவாசிகளாயிருக்கவேண்டும்‌ என்று ஜனங்களுக்குச்‌ சொல்லி, மனந்திரும்‌ப தலுக்கு ஏற்ற 
ஞானஸ்நானத்தைக்‌ கொடுத்தானே என்றான்‌.(அப்‌ 19:3) 


மனந்திரும்புதலுக்கென்று நான்‌ ஜலத்தினால்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுக்கிறேன்‌; 
எனக்குப்பின்‌ வருகிறவரோ என்னிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌, அவருடைய பாதரட்சைகளைச்‌ 
சுமக்கிறதற்கு நான்‌ பாத்திரன்‌ அல்ல; அவர்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌ அக்கினி. பினாலும்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌. (மத்‌ 3:11) 


இவைகளுக்குப்பின்பு, இயேசுவும்‌ அவருடைய சீஷரும்‌ யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள்‌; 
அங்கே அவர்‌ அவாகளோடே சஞ்சரித்து, ஞானஸ்நானங்‌ கொடுத்துவந்தார்‌. 

சாலிம்‌ ஊருக்குச்‌ சமீபமான அயினோன்‌ என்னும்‌ இடத்திலே தண்ணீர்‌ 
மிகுதியாயிருந்தபடியினால்‌, யோவானும்‌ அங்கே ஞானஸ்நானங்கொடுத்துவந்தான்‌; ஜனங்கள்‌ 
அவனிடத்தில்‌ வந்து ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

அக்காலத்தில்‌ யோவான்‌ காவலில்‌ வைக்கப்பட்டிருக்கவில்லை. 


அப்பொழுது யோவானுடைய சீஷரில்‌ சிலருக்கும்‌ யூதருக்கும்‌ சுத்திகரிப்பைக்‌ குறித்து 
வாக்குவாதமுண்டாயிற்று. 

அவர்கள்‌ யோவானிடத்தில்‌ வந்து: ரபீ; உம்முடனேகூட யோர்தானுக்கு அக்கரையில்‌ ஒருவர்‌ 
இருந்தாரே; அவரைக்‌ குறித்து நீரும்‌  சாட்சிகொடுத்தீரே இதோ, அவர்‌ 
ஞானஸ்நானங்கொடுக்கறார்‌., எல்லாரும்‌ அவரிடத்தில்‌ போகிறார்கள்‌ என்றார்கள்‌. 

யோவான்‌ பிரதியுத்தரமாக: பரலோகத்திலிருந்து ஒருவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டாலொழிய, 
அவன்‌ ஒன்றையும்‌ பெற்றுக்கொள்ளமாட்டான்‌. (யோவான்‌ 3:22-27) 

யோவானைப்பார்க்கிலும்‌ இயேசு அநேகம்‌ பேரைச்‌ சீராக்கி ஞானஸ்நானங 
கொடுக்கறாரென்று பரிசேயர்‌ கேள்விப்பட்டதாகக்‌ கர்த்தர்‌ அறிந்தபோது, (யோவான்‌ 4:1) 


5. பாடுகளின்‌ ஞானஸ்நானம்‌ 


ஆகிலும்‌ நாண்‌ முழுகவேண்டிய ஒரு ஸ்நானமுண்டு, அது முழயுமளவும்‌ எவ்வளவோ 
நெருக்கப்படுகிறேன்‌. (லூக்கா 12:50) 


இயேசு பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ கேட்டூக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்குத்‌ 
தெரியவில்லை. நான்‌ குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடிக்கவும்‌, நூன்‌ பெறும்‌ ஸ்நானத்தை 
நங்கள்‌ பெறவும்‌ உங்களால்‌ கூடுமா என்றார்‌. அதற்கு அவர்கள்‌: கூடும்‌ என்றார்கள்‌. 

அவர்‌ அவர்களை நோக்கி: என்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடிப்பீர்கள்‌, நான்‌ பெறும்‌ 
ஸ்நானத்தையும்‌ நீங்கள்‌ பெறுவீர்கள்‌; ஆனாலும்‌, என்‌ வலது பாரிசத்திலும்‌ என்‌ இடது 
பாரிசத்திலும்‌ உட்கார்ந்திருக்கும்படி என்‌ பிதாவினால்‌ எவர்களுக்கு 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கேயல்லாமல்‌, மற்றொருவருக்கும்‌ அதை 
அருளுவது என்‌ காரியமல்ல என்றார்‌.(மத்‌ 20:22-23) 

அப்பொழுது அவர்‌ அவர்களை நோக்கி: தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ 
விசுவாசிக்கிறதற்குப்‌ புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, 

கிறிஸ்து இவ்விதமாகப்‌ பாடுபடவும்‌, தமது மகிமையில்‌ பிரவேசிக்கவும்‌ வேண்டியதில்லையா 
என்று சொல்லி,(லூக்கா 24:25-26) 


கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன்‌ தம்முடைய தீர்கதரிசிகளெல்லாருடைய 
வாக்கினாலும்‌ முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய்‌ நிறைவேற்றினார்‌.(அப்‌ 3:18) 


6. இ£யசுகிறிஸ்துவிள்‌ சர்ரத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானம்‌. 


கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ அவருடைய 
மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா? 

மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ 
புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்துகொள்ளும்படிக்கு, அவருடைய மரணதச்திற்குள்ளாக்கும்‌ 
ஞானஸ்நானத்தினாலே கீறிஸ்துவுடனேகூட அடக்கம்பண்ணப்பட்டோம்‌. 

ஆதலால்‌ அவருடைய மரணத்தின்‌ சாயலில்‌ நாம்‌ இணைக்கப்பட்டவர்களானால்‌, அவர்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ சாயலிலும்‌ இணைக்கப்பட்டிருப்போம்‌. 

நாம்‌ இனிப்‌ பாவத்துக்கு ஊழியஞ்‌ செய்யாதபடிக்கு, பாவசார்ம்‌ ஒழிந்துபோகும்பொருட்டாக, 
நம்முடைய பழைய மனுஷன்‌ அவரோடேகூடச்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதென்று 
அறிந்திருக்கிறோம்‌. 

மரித்தவன்‌ பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 

ஆகையால்‌ கிறிஸ்துவுடனேகூட நாம்மரித்தோமானால்‌, அவருடனேகூடப்‌ பிழைத்தும்‌ 
இருப்போம்‌ என்று நம்புகிறோம்‌. (ரோமர்‌ 6:3-8) 

நாம்‌ யூதராயினும்‌, கிரேக்கராயினும்‌, அடிமைகளாயினும்‌, சுயாதீனராயினும்‌, எல்லாரும்‌ ஒரே 
ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்பண்ணப்பட்டு, எல்லாரும்‌ ஒரே 
ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம்‌.(1 கொரி 12:13) 

ஏனெனில்‌, உங்களில்‌ கறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை பேரோ, 
அத்தனைபேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொண்டீர்களே. (கலா 3:27) 

ஞானஸ்நானத்தில்‌ அவரோடேகூட அடக்கம்பண்ணப்பட்டவர்களாகவும்‌, அதிலே அவரை 
மரித்தோரிலிருந்தெழுப்பின தேவனுடைய செயலின்‌ மேலுள்ள விசுவாசத்தினாலே 
அவரோடேகூட எமுந்தவர்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌. (கொலோ 2:12) 


7. பரிசுத்தாவியின்‌ ஞானஸ்நானம்‌ 


அதற்குப்‌ பின்பு நான்‌ மாம்சமான யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌; அப்பொழுது 
உங்கள்‌ குமாரரும்‌ உங்கள்‌ குமாரத்திகளும்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுவார்கள்‌; உங்கள்‌ 
மூப்பர்‌ சொப்பனங்களையும்‌, உங்கள்‌ வாலிபர்‌ தரிசனங்களையும்‌ காண்பார்கள்‌. 
ஊழியக்காரர்மேலும்‌ ஊழியக்காரிகள்மேலும்‌, அந்நாட்களிலே என்‌ ஆவியை 
ஊற்றுவேன்‌.(யோவேல்‌ 2:28-29)(அப்‌ 2:16-18) 

மனந்திரும்புதலுக்கென்று நான்‌ ஜலத்தினால்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுக்கிறேன்‌; 
எனக்குப்பின்‌ வருகிறவரோ என்னிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌, அவருடைய பாதரட்சைகளைச்‌ 
சுமக்கிறதற்கு நான்‌ பாத்திரன்‌ அல்ல; அவர்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌ அக்கினியினாலும்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌.(மத்தேயு 3:11) 

பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர்‌ தம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறவர்களுக்குப்‌ 
பரிசுத்த ஆவியைக்‌ கொடுப்பது அதிக நிச்சயம்‌ அல்லவா என்றார்‌.(லூக்கா 11:13) 
பண்டிகையின்‌ கடைசிநாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, சத்தமிட்டு: ஓருவன்‌ 
தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து, பானம்பண்ணக்கடவன்‌. 

வேதவாக்கியம்‌ சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ ஓடும்‌ என்றார்‌. 

தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ அடையப்போகிற ஆவியைக்குறித்து இப்படிச்சொன்னார்‌. இயேசு 
இன்னும்‌ மகிமைப்படாதிருந்தபடியினால்‌ பரிசுத்தஆவி இன்னும்‌ அருளப்படவில்லை. 
(யோவான்‌ 7:37-39) 

அவர்கள்மேல்‌ ஊதி: மரிசுத்தஆவியைப்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌, (யோவான்‌ 20:22) 


ஆகையால்‌ நீங்கள்‌ எருசலேமை விட்டுப்‌ போகாமல்‌ என்னிடத்தில்‌ கேள்விப்பட்ட பிதாவின்‌ 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறக்‌ காத்திருங்கள்‌ என்று கட்டளையிட்டார்‌. 


பரிசுத்தஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நங்கள்‌ பெலனடைந்து எருசலேமிலும்‌, யூதேயா 
முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌, எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ 
என்றார்‌.(அப்‌ 1:5,8) 

பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ வந்தபோது, அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே 
வந்திருந்தார்கள்‌. 

அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. 

அல்லாமலும்‌ அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து அமர்ந்தது. 

அவர்களெல்லாரும்‌ யரிசுத்கதஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ 
தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத்தொடங்கினார்கள்‌. (அப்‌ 2:1-4) 
நான்‌ பேசத்தொடங்கினபோது, பரிசுத்த ஆவியானவர்‌ ஆதியிலே நம்மேல்‌ இறங்கினதுபோல, 
அவர்கள்மேலும்‌ இறங்கினார்‌. 

யோவான்‌ ஜலத்தினாலே ஞாஸ்நானங்‌ கொடுத்தான்‌, நீங்களோ பரிசுத்தஆவியினாலே 
ஞானஸ்நானம்‌ பெறுவீர்கள்‌ என்று கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையை அப்பொழுது 
நினைவுகூர்ந்தேன்‌. (அப்‌ 11:15-16) 

நீங்கள்‌ விசுவாசிகளானபோது, பரிசுத்தஆவியைப்‌ பெற்றீர்களா என்று கேட்டான்‌. அதற்கு 
அவர்கள்‌: பரிசுத்தஆவி உண்டென்பதை நாங்கள்‌ கேள்விப்படவே இல்லை என்றார்கள்‌. 
அல்லாமலும்‌ பவுல்‌ அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தபோது, பரிசுத்தஆவி அவர்கள்மேல்‌ 
வந்தார்‌; அப்பொழுது அவர்கள்‌ அந்நியபாஷைகளைப்‌ பேசித்தீர்கதரிசனஞ்‌ சொன்னார்கள்‌. 


(அப்‌ 19:2,6) 


8. விசுவாசிகளுடைய ஞானஸ்நானம்‌ 


ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டூுப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, மிதா குமாரன்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுத்து, 

நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உ பதேசம்பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌. (மத்‌ 28:19:20) 

விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; விசுவாசியாதவனோ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌. (மாற்கு 16:16) 

பேதுரு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமனனிப்புக்கென்று 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது 
பரிசுத்தஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌.(அப்‌ 2:38) 

தேவனுடைய ராஜ்யத்துக்கும்‌ யேசுகிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும்‌ ஏற்றவைகளைக்குறித்து, 
பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள்‌ விசுவாசித்தபோது, புருஷரு.ம்‌ ஸ்திரீகளும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. (அப்‌ 8:12) 

அப்பொழுது பிலிப்பு பேசத்தொடங்கி, இந்த வேதவாக்கியத்தை முன்னிட்டு 
இயேசுவைக்குறித்து அவனுக்குப்‌ பிரசங்கித்தான்‌. 

இவ்விதமாய்‌ அவர்கள்‌ வழிநடந்துபோகையில்‌, தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள்‌. 
அப்பொழுது மந்திரி: இதோ, தண்ணீர்‌ இருக்கிறதே, நான்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகறதற்குத்‌ 
தடையென்ன எனறான்‌. 

அதற்குப்‌ பிலிப்பு: நீர்‌ முழு இருதயத்தோடும்‌ விசுவாசித்தால்‌ தடையில்லையென்றான்‌. 
அப்பொழுது அவன்‌: இயேசுகுறிஸ்துவைத்‌ தேவனுடைய குமாரனென்று விசுவாசிக்கிறேன்‌ 
என்று சொல்லி; 

இரதத்தை நிறுத்தச்சொன்னான்‌. அப்பொழுது பிலிப்பும்‌ மந்திரியும்‌ ஆகிய இருவரும்‌ 
தண்ணீரில்‌ இறங்கினார்கள்‌; பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானங்கொடுத்தான்‌. 

அவர்கள்‌ தண்ணீரிலிருந்து கரையேறினபொழுது, கர்த்தருடைய ஆவியானவர்‌ பிலிப்பைக்‌ 
கொண்டுபோய்விட்டார்‌. மந்திரியும்‌ அப்புறம்‌ அவனைக்‌ காணாமல்‌, சந்தோஷத்தோடே தன்‌ 
வழியே போனான்‌.(அப்‌ 8:35-39) 


உடனே அவன்‌ கண்களிலிருந்து மீன்‌ செதில்கள்‌ போன்றவைகள்‌ விழுந்தது. அவன்‌ 
பார்வையடைந்து, எழுந்திருந்து, ஞானஸ்நானம்‌ பெற்றான்‌. (அப்‌ 9:18) 


அப்பொழுது பேதுரு: நம்மைப்போலப்‌ பரிசுத்தஆவியைப்‌ பெற்ற இவர்களும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறாதபடிக்கு எவனாகிலும்‌ தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, 


கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுக்கும்படி கட்டளையிட்டான்‌. 
அப்பொழுது சிலநாள்‌ அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக்கொண்டார்கள்‌. (அப்‌ 10:47-48) 
அவளும்‌ அவள்‌ வீட்டாரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபின்பு, அவள்‌ எங்களை நோக்கி: நீங்கள்‌ 
என்னைக்‌ கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமுள்ளவளென்று எண்ணினால்‌, என்‌ வீட்டில்‌ வந்து 
தங்கியிருங்கள்‌ என்று எங்களை வருந்திக்‌ கேட்டுக்கொண்டாள்‌. (அப்‌ 16:15) 


அவனுக்கும்‌ அவன்‌ வீட்டிலிருந்த யாவருக்கும்‌ கர்த்தருடைய வசனத்தைப்‌ போதித்தார்கள்‌. 
மேலும்‌ இராத்திரியில்‌ அந்நேரத்திலேதானே அவன்‌ அவர்களை அழைத்துக்கொண்டுபோய்‌, 
அவர்களுடைய காயங்களைக்‌ கழுவினான்‌. அவனும்‌ அவனுடையவர்கள்‌ அனைவரும்‌ 
உடனே ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. (அப்‌ 16:32-33) 

ஜெபஆலயத்தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன்‌ தன்‌ வீட்டார்‌ அனைவரோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமுள்ளவனானான்‌. கெரரிந்தியரில்‌ அநேகரும்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, விசுவாசித்து, 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. (அப்‌ 18:8) 

அப்பொழுது பவுல்‌: யோவான்‌ தனக்குப்பின்‌ வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில்‌ 
விசுவாசிகளாயிருக்கவேண்டும்‌ என்று ஜனங்களுக்குச்‌ சொல்லி, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற 
ஞானஸ்நானத்தைக்‌ கொடுத்தானே என்றான்‌. 


அதைக்‌ கேட்டபோது அவர்கள்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. (அப்‌ 19:4-5) 

இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, 
ஞானஸ்நானம்பெற்று, உன பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு என்றான்‌. (அப்‌ 22:16) 

அதற்கு ஒப்பனையான  ஞானஸ்நானமானது, மாம்ச அழுக்கை நக்குதலாயிராமல்‌, 
தேவனைப்புற்றும்‌ நல்மனச்சாட்சியின்‌ உடன்டிக்கையாயிருந்து, இப்பொழுது நம்மையும்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால்‌ இரட்சிக்கிறது; (1 பேதுரு 3:21) 


